94 புனித தோமையார்‌ வரலாறு 


19 ஆம்‌ அதிகாரம்‌ 
சின்னமலை 


சென்னைக்குத்‌ தென்மேற்கில்‌ ஆறு கல்‌ தொலை 
வுக்கு அப்பால்‌ ஒரு குன்றும்‌, அதற்கு மேற்கே இரண்டு கல்‌ 
தூரத்தில்‌ மற்றொரு குன்றும்‌ உள்ளன. முன்னையது சிறிய 
தாதலால்‌ சின்னமலை .என்றும்‌, பின்னையது பெரியதாத 
லால்‌ பெரியமலை அல்லது பரங்கிமலை என்றும்‌ அழைக்கப்‌ 
படுகின்றன. சின்னமலையானது செந்தோமுக்கும்‌ பெரிய 
மலைக்கும்‌ இடையேயிருக்கிறது போர்த்துக்கீசியர்‌ வந்தபின்‌ 
அம்மலையின்‌ மேல்‌ இரண்டு சிறு கோவில்கள்‌ கட்டியிருந் 
தனர்‌. ஒன்று தேவமாதாபேராலும்‌, மற்றொன்று உயிர்த்த 
இயேசுவின்‌ பேராலும்‌ வழங்கப்பட்டுவந்தன. இவற்றைத்‌ 
தாமே பார்த்ததாக 1911ஆம்‌ ஆண்டு இயேசு தாஸார்டு 
சுவாமியார்‌ தாம்‌ எழுதிய நிருபத்தில்‌ சொல்லுகிறார்‌. நாளா 
வட்டத்தில்‌ பின்னது கண்காணிப்பில்லாமையால்‌ தகர்ந்து 
வீழ்ந்துவிட்டது. இக்காலமும்‌, அது இருந்ததற்கு அடை 
யாளமாகக்‌ கடைக்கால்‌ குறிகள்‌ இருக்கின்றன. தேவ 
மாதா பேரால்‌ கட்டப்பட்ட கோயிலோ இதுவரையில்‌ 
இருந்து வருகின்றது. இவ்வாலயம்‌ மேற்சொன்னபடி 
போர்த்துக்கீசியரால்‌ 1551ஆம்‌ ஆண்டு கட்டப்பட்டது, 
புனித ஆரோக்கியமாதா பீடத்தின்மீது கோயில்‌ கொண்டி 
ருக்கின்றாள்‌. புனித தோமையாரின்‌ காலடிச்சுவடுகள்‌ 
பட்ட இடமாகையால்‌ இங்குப்‌ பண்டையக்‌ காலந்தொட்டு, 
தொண்டர்கள்‌ பலர்‌ யாத்திரையாக வந்து காணிக்கை 
செலுத்திப்‌ போவது வழக்கம்‌. இதுவரையில்‌ அவ்வாறே 
நடக்கின்றது இயேசு உயிர்த்த திருநாளுக்குப்‌ பின்வரும்‌ 
4ஆம்‌ ஞாயிறன்றுதான்‌ திருவிழா அப்போது கூடுகின்ற 
மக்கள்‌ திரள்‌ அளவிடற்கரியது. மற்றக்‌ காலங்களில்‌ 
சின்னமலை ஒரு குக்கிராமம்போல்‌ இருந்தாலும்‌, ஆண்டுத்‌ 
திருவிழாக்‌ காலத்தில்‌ மக்கள்‌ கூட்டத்தின்பொருட்டும்‌ 
கடைகள்‌, உணவு விடுதிகள்‌, வேவடிக்கைசாலைகளின்‌ 
பொருட்டும்‌ அது ஒரு பெரிய பட்டணம்போலிருக்கும்‌. 


100 புனித தோமையார்‌ வரலாறு 


புராட்டஸ்டண்ட்‌ கிறிஸ்தவர்களும்‌ வந்து பார்க்கப்‌ பின்‌ 
வாங்குகிறதில்லை. நமது குருக்களில்‌ ஒருவர்‌, இப்‌ புதுமையை 
இரண்டு தடவை நதேரராகக்‌ கண்டதாக எனக்குச்‌ சொன்னார்‌. 
ஒரு காலத்தில்‌ கோயிலில்‌ 400. க்கு மேற்பட்ட மக்கள்‌ 
இருந்தார்கள்‌. அவர்களுள்‌ பல பிரிவினைக்‌ கிறிஸ்தவர்‌ 
களும்‌, ஆங்கிலேய புராட்டஸ்டண்டாரும்‌ அதன்‌ உண்மை 
யைப்‌ பரிசோதிக்கும்பொருட்டுக்‌ கூடினர்‌. புதுமையைப்‌ 
பார்க்கும்‌ பாக்கியம்‌ பெற்றார்கள்‌. ஆனால்‌, அதைப்‌ தத்‌ 
தும்‌ ஒன்றும்‌ பேசாது திரும்பினார்களாம்‌'”. 


“இன்னொரு சமயம்‌ (1711ஆம்‌ ஆண்டிலிருந்து) 
ஏழெட்டு ஆண்டுகளுக்குமுன்‌ தேவமாதா திருநாளின்போது 
பெருந்திரளான மக்கள்‌ கோயிலில்‌ இருந்தார்கள்‌. 
குருவானவர்‌ மறையுரை ஆற்றிக்‌ கொண்டிருந்தார்‌. 
பீடத்திற்குச்‌ சமீபமாயிருந்த விசுவாசிகள்‌ திடீரென எழுந்து 
புதுமை! புதுமை! என்று கூவினார்கள்‌. பக்கத்திலிருந்த 
குருவானவர்‌ அவர்களை அமர்த்தி எல்லாருக்கும்‌ அன்று 
நடந்த அற்புதத்தைத்‌ தெரிவித்தார்‌. அவர்தாமேே 
எனக்குச்‌ சொன்னது என்னவென்றுல்‌:-- *கருங்கல்லில்‌ 
கரடுமுரடாய்ச்‌ செதுக்கப்பட்ட சிலுவை கருப்பு நிறமாக 
மாறினது. பின்னர்‌ வெண்ணிறமாக ஒளிர்ந்தது. அதற்குப்‌ 
பிறகு ஒருவிதப்‌ புகை அங்கு உண்டாகச்‌ சிலுவையோ 
மறைந்துபோயிற்று. கொஞ்ச நேரம்‌ சென்றதும்‌ சிலுவை 
தெளிவானது. அப்போது அது ஈரமாகவும்‌, வியர்வை 
வடிவதுபோலும்‌ நீர்‌ கசிந்து, கீழே பீடம்‌ மட்டும்‌ வடிந்‌ 
தோடியது பெரிய மனிதர்‌ சிலருடைய வேண்டுகோளுக்கு 
இணங்கிக்‌ குருவானவர்‌ பீடத்தின்மீதேறி சில துணிகளை 
அதில்‌ தோய்த்து எடுத்தார்‌, இச்சம்பவம்‌ நடந்த காலம்‌ 
வேனிற்காலம்‌. ஆதலால்‌, புதுமை என்றே எல்லாரும்‌ 
ஒப்புக்கொண்டு கடவுளைத்‌ துதித்தார்கள்‌'' என்பதே. 


“அச்சமயம்‌ கூடியிருந்த புராட்டஸ்டண்டாரும்‌, பின்னர்‌ 
ஓடிவந்த வேறு சிலரும்‌ முதலில்‌ இப்புதுமையை நம்பாத 
வர்களாயிருந்தார்கள்‌ ஆதலால்‌ அதை நன்கு பரி 
சோதிக்கும்பொருட்டுச்‌ சிலர்‌ படத்தின்‌ உட்பக்கமும்‌ 


102 புனித தோமையார்‌ வரலாறு 


இரண்டொரு இடத்தில்‌ வண்ணமும்‌ போயிருந்தது. இதை 
யும்‌ கோயிலின்‌ பீடத்திலேயே பக்தியாக நிறுவினர்‌ 
போர்த்துக்கீசியர்‌, இப்படத்தின்‌ மூலமாகக்‌ கிறிஸ்துவர்‌ 
களும்‌ மற்றவர்களும்‌ பல உதவிகளை அக்காலந்தொட்டு 
இக்காலம்வரையில்‌ அடைந்து வருகின்றனர்‌. பற்பல 
ஊர்களிலிருந்து மன்றாட்டுச்களும்‌ கோரிக்கைகளும்‌ எழுதிய 
கடிதங்கள்‌ வந்து கொண்டேயிருக்கின்றன உதவி பெற்ற 
பக்தர்கள்‌ பொருத்தனைகள்‌ சாற்றுகிறார்கள்‌. இன்னும்‌ அப்‌ 
புனிதமான படத்தின்முன்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌ ஏராளமான 
வேண்டுகோள்‌ கடிதங்கள்‌ அத்தேவதாய்‌ செய்யும்‌ 
சலுகைக்குச்‌ சரியான சான்றாகும்‌. 


ஒருகால்‌, இப்படத்தைப்‌ புதுப்பிக்கும்பொருட்டு குரு 
வானவர்‌ ஓவியக்காரனிடம்‌ அதைத ஒப்புவித்தார்‌. அவன்‌ 
அதை மலையடியிலிருந்த தனது இல்லத்திற்குக்‌ கொண்டு 
வந்து, மறுநாள்‌ வேலை ஆரம்பிக்கலாமென்று ஓரிடத்தில்‌ 
வைத்துவிட்டான்‌. சூரியன்‌ உதயமானதும்‌ படத்தைப்‌ 
போய்ப்‌ பார்க்க, ஆச்சரியம்‌! அது அங்கு இல்லாது 
போயிற்று, திகைத்துத்‌ தடுமாறிப்‌ பயந்து பதறி, குருவான 
வரைப்‌ பார்க்க மேலே ஓடினான்‌. அறையிலிருந்த குருவான 
வரைக்‌ கண்டு செய்தியைச்‌ சொல்லவே, அவரும்‌ பதைத்துக்‌ 
கவலைப்பட்டு என்ன செய்வதென்று அறியாது ஏங்கினார்‌ ; 
மாதாவைப்‌ பார்த்துப்‌ பிரார்த்தித்தார்‌, பிறகு திருப்பலிக்கு 
ஆயத்தம்‌ செய்யப்‌ பீடத்தண்டை சென்றபோது, ஆச்சரியம்‌! 
அப்புதுமையுள்ள படம்‌ அங்குப்‌ பழையபடி கண்ணுக்குத்‌ 
தென்பட்டது; கவலை நீங்கினது; அதிசயங்‌ குடிகொண்டது. 
இச்சம்பவத்திலிருந்து புது வண்ணம்‌ தீட்டுவது மாதாவுக்கு 
விருப்பமில்லையென்று யூகித்து அப்படியே விட்டுவிட்டார்‌. 


இன்னொருகால்‌, அப்படத்தைப்‌ புதுப்பிக்க வேறொரு 
குருவானவர்‌ துணிந்தார்‌. முன்‌ நடந்தவை, அவருக்கும்‌ 
தெரிந்திருந்தமையால்‌, மாதாவின்‌ சம்மதம்‌ பெறுவதற்காக 
நவநாள்‌ கொண்டாடிக்‌ கடைசிதினம்‌ .திருப்பலி திறை 
வேற்றினார்‌. அதற்குப்பின்‌ ஓவியக்காரனை அழைப்பித்துக்‌ 


